Kerala Gazette No. 15 dated 14th April, 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


கொக்க 


NMENT OF 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - ஜி ) துறை 
அறிக்கை 

2014 ஜூன் 24 
எண் 20614/ ச . இ . ஜி . 2/ 2013 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1189 மிதுனம் 10 / 
1936 ஆஷாடம் 3 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2014 ஜூன் 24ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைத்துள்ளது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ராமராஜ பிரேம் பிரசாத் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2014 - ன் சட்ட 


ம் எண் 25 


2014 - ன் பல்கலைக்கழக சட்டங்கள் (திருத்த ) சட்டம் 

1986 - ன் கொச்சி அறிவியல் - தொழில் நுட்ப அறிவியல் பல்கலைக்கழக 
சட்டமும் , 2013 - ன் துஞ்சத்து எழுத்தச்சன் மலையாள பல்கலைக்கழகச் 
சட்டமும் மீண்டும் திருத்தம் செய்வதற்கான ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை: - 1986 - ன் கொச்சின் - அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழக 
சட்டமும் 2013 - ன் துஞ்சத்து எழுத்தச்சன் மலையாள பல்கலைக்கழக சட்டமும் 
பின் வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படும் . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1 ) இந்த சட்டத்திற்கு 2014 - ன் 
பல்கலைக்கழக சட்டங்கள் (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது 2013 செப்டம்பர் 19 - ம் தேதி நடைமுறையில் வந்ததாக 
கருதப்பட வேண்டும் . 


2 . 1986- ன் 31 -வது சட்டத்தில் திருத்தம் - 1986 - ன் கொச்சி அறிவியல் 
தொழில் நுட்ப பல்கலைக்கழக சட்டத்தில் (1986 - ன் 31), பிரிவு 7- ன் உட்பிரிவு 
2 - க்கு பதிலாக பின்வரும் துணைபிரிவுகள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ ( 2 ) ஆசிரியர் , ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான நியமனங்கள் 
நடத்துவதில் , பல்கலைக்கழகம் , 1958- ன் கேரள ஸ்டேட் ஆன்ட் சப்போர்டி 
னேட் சர்வீஸஸ் சட்டங்களில் 14 - ஆம் சட்டத்தில் ( எ ) , ( பி ), ( சி ) போன்ற 
உட்பிரிவின் விதி முறைகளும் 15 , 16 , 17 , 17 எ போன்ற விதிகளின் 
விதிமுறைகளும் , அவ்வப்போது திருத்தம் செய்தபடி , தேவையான மாறுதல் 
களுடன் கடைபிடிக்க வேண்டியதும் எல்லா துறைகளும் ஒரு பிரிவாக 
எண்ணி பரிசீலனை செய்து பிரிவுகளாக வகை செய்தல் அடிப்படையில் 
சமுதாய வரிசையில் பின்பற்ற வேண்டியதாகும் . " . 

3 . 2013 - ன் 24ஆம் சட்டத்தின் திருத்தம் . - 2013 - ன் துஞ்சத்து எழுத்தச்சன் 
மலையாள பல்கலைக்கழகச் சட்டத்தில் ( 2013- ன் 24), 40- ஆம் பிரிவிற்கு பதிலாக 
கீழே கூறக்கூடிய பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ 40 . நியமனங்களின் ஒதுக்கீடு: - ஆசிரியர் , ஆசிரியர் அல்லாத பணியிடங் 
களுக்கான நியமனங்கள் நடத்துவதில் , பல்கலைக்கழகம் , 1958- ன் கேரள 
ஸ்டேட் ஆன்ட் சப்போர்டினேட் சர்வீஸஸ் சட்டங்களில் 14- ஆம் சட்டத்தில் 
( எ ) , ( பி ) , (சி ) போன்ற உட்பிரிவின் விதிமுறைகளும் 15 , 16 , 17 , 17எ போன்ற 
விதிகளின் விதிமுறைகளும் , அவ்வப்போது திருத்தம் செய்தபடி , தேவையான 
மாறுதல்களுடன் கடைபிடிக்க வேண்டியதும் எல்லா துறைகளும் ஒரு பிரிவாக 
எண்ணி பரிசீலனை செய்து பிரிவுகளாக வகை செய்தல் அடிப்படையில் 
சமுதாய வரிசையில் பின்பற்ற வேண்டியதாகும். " 

4 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1 ) 2014 - ன் பல்கலைக்கழக சட்டங்கள் 
( இரண்டாம் திருத்தம் ) அவசரச்சட்டம் ( 2014- ன் 3 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 


30 


(2 ) இவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 1986 - ன் கொச்சி அறிவியல் 
தொழில் நுட்ப பல்கலைக்கழக சட்டப்படி 2013- ன் துஞ்சத்து எழுத்தச்சன் 
மலையாள பல்கலைக்கழக சட்டப்படியும் செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த 
ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப் 
பட்ட 1986 - ன் கொச்சி அறிவியல் - தொழில் நுட்ப பல்கலைக்கழக 
சட்டப்படியும் 2013 - ன் துஞ்சத்து எழுத்தச்சன் மலையாள பல்கலைக்கழக 
சட்டப்படியும் முறையே செய்ததாகவோ மேற் கொண்டதாகவோ 
கருதப்படவேண்டும் . 


